I! TATA || 
நவரதனமாலிகா 


(1) 


ஹார நூபுர கிரீட குண்டல விபூஷிதாவயவசோபினீம்‌ 
காரணேச்வரமெளலி கோடி பரிகல்ப்யமான 

பதபீடிகாம்‌ 

கால்கால்பணி பாச பாணதனு ரங்குசாமருணமேகலாம்‌ 
பாலபூதிலக லோசனாம்‌ மனஸி பாவயாமி 


பரதேவதாம்‌ ॥ 


கந்தஸார கனஸார சாருநவ நாகவல்லி ரஸ வாஸினீம்‌ 
ஸாந்த்ய ராகமதுரா தராபரண ஸுநதராநந 
சுசிஸ்மிதாம்‌ । 
மந்தராயதவிலோசனா மமலபாலசந்த்ரக்ருதசேகராம்‌ 
இந்திராரமண ஸோதரீம்‌ மனஸிபாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


வாசனை பொருந்திய கற்பூரம்‌ அழகிய புது வெற்றிலை 
இவற்றின்‌ சாறு சுவைத்து நறுமணம்‌ கொண்டவளும்‌, மாலைச்‌ 
செம்மானம்‌ போல்‌ அழகிய உதட்டுச்‌ சாயமும்‌, தூய 
புன்முறுவலும்‌ கொண்ட முகத்தையுடையவளும்‌, சற்றே 
சோம்பிய நீண்ட கண்களளையுடையவளும்‌, நிர்மல பிறை 
சந்நதிரனையணிந்தவளும்‌, லக்ஷ்மீபதியான நாராயணனின்‌ 
சகோதரியுமான பரதேவதையை மனதில்‌ தியானிக்கிறேன்‌. 


(3) 


ஹாரதாம்‌ பரிசோபமான குசபார ப ந்லல்கல்‌ 
வீரகர்வ ஹரநாபுராம்‌ விவித காரணேச வரபீடிகாம்‌ 
மாரவைரிஸஹ சாரிணீம்‌ மனஸிபாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


மன்மகனின்‌ பகைவரான பரமேச்வரன்‌ மனைவியான 

பர(தேவதையை மனதில்‌ தியானிக்கிறேன்‌. அவள்‌, புன்முறுவல்‌ 

பூத்த அழகிய முகும்ண்டலம்‌ கொண்டவள்‌, சுத்தமான 

கன்ன பின்‌ கழே தொங்கும்‌ மணிக்காதோலையுடையவளும்‌, 
6 


ஹார வரிசைகள்‌ அழகுறச்‌ செய்த ஸ்தனபாரத்‌ தினால்‌ 
பயந்ததுபோல மிகச்‌ குறுகிய இடையுடையவளும்‌, 
வீரர்களூக்கே கர்வத்தைப்‌ போக்கும்‌ காற்‌ சதங்கை 
கொண்டவளும்‌, பிற்கால காரணேசர்களால்‌ தாங்கப்படும்‌ 
ஆ்சனமுடையவளாயும்‌ திகழ்கிறாள்‌ அவ்வம்பிகை. 


(4) 


நூரிபாரதரகுண்டலீந்‌ தரமணிபத்த பூவலய பீடிகாம்‌ 
வாரராசி மணிமேகலாவலய வஹ்நிமண்டல 
சாரிணீம்‌ | 
வாரிஸார வஹகுண்டலாம்‌ ககனசேகரீம்‌ ச பரமாத்மிகாம்‌ 
சாருசநத்ர விலோசனாம்‌ மனஸி பாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


மிகுந்த பாரத்தை தாங்கும்‌ ஆதிசேஷன்‌ மூலம்‌ திடைத்த 
மணிகள்‌ பதித்த புவலயமாகிய பீடத்‌ தையுடையவளும்‌, 
சமுத்திரத்திலிருந்து கிடைத்த மணிகளாலான மேக வச்‌ சுற்றிய 
த மண்டலமோவென்‌ ற சரீரத்தையுடையவளும்‌, மேகங்களாகிய 
குண்டலமும்‌, ஆகாயமாகிய தலையும்‌ மகொண்டு 
பரம்‌்பொருளால்‌, அ ழூகிய சந்திரன்‌, சூர்யர்களாயெ கண்களும்‌ 
உடைய பரதேவதையை மனதில்‌ தியானிக்கிறேன்‌. 


(5) 


குண்டலத்ரிவித கோண மண்டல விஹார ஷடதல 
ஸமுல்லலதை 
புண்டர்க முகபேதினீம்‌ தருணகண்டபானு தடிது 
ஜவலாம்‌ 
மண்டலேந்து பரிவாஹிதாம்‌ ௬ுததரங்கிணீ 
மருணளூபிணிம்‌ 
மண்டலாந்தமணி தீபிகாம்‌ மன ஸி பாவயாமி 
பரதேவதாம்‌ ॥! 


பிந்து, த்ரிகோணம்‌, ஷட்கோணம்‌, நவகோணம்‌ இவற்‌ 
நிலின்றி ஆறுதலங்களிலும்‌ இருந்து கொண்டு சூர்யன்‌, மின்னல்‌ 
இவை போல்‌ பிரகாச ப்பவளும்‌, பூர்ண சந்திரனிலிருந்து பெருகி 
ஓடும்‌ அம்ருத நதியாக இருப்பவளும்‌, செந்நிறமானவளும்‌, 
வட்டத்நில்‌ அமைந்த மணித்பம்‌ போன்றிருப்பவளுமான 
பரதேவதையை தியானிக்கிறேன்‌. 


(6) 


வாரணாநத மயூரவாஹ முகாஹ்‌ வாரணபயோதராம்‌ 
சாரணாதிஸாுரஸுந்தரீசிகுரகேச ரீக்ருதபதாம்‌ 
புஜாம்‌ । 
காரணாசிபதிபஞ்சக ப்ரக்ருதி காரண ப்ரதம மாத்ருகாம்‌ 
வாரணாந்த முகபாரணாம்‌ மனஸிபாவயே 
பரதேவதாம்‌ ॥ 


யானை முகத்தவன்‌, மயூர வாவஹனன்‌ ஆகியோரது 

தாசம்‌ தணிச்கும்‌ ஸ்கனங்களையுடையவளும்‌, சாரணர்‌ முதலிய 

தேலி கன்னியர்‌ கேசங்களின்‌ மேல்‌ அணியாகச்‌ செய்யப்பட்ட 
B 


திருவடித்‌ தாமரைகளையுடையவளும்‌, காரணேச்வரர்‌ ஐவரின்‌ 
முதற்‌ காரணமாயும்‌, முகல்‌ மாத்ருதேகையாயும்‌ இருப்பவளும்‌, 
கணேசப்‌ பெருமானுக்கு ஆனந்தமளிப்பவளுமான 
பார்தேவேதையைகத்யானிக்‌ கிறேன்‌. 


(7) 


யப்தமகாந்தி பதபாணி பல்லவ பயோதராநந 
ஸரோருஹாம்‌ 
பதமராக மணிமேகலா வலய நீவிசோபித 
நிதம்பிநீம்‌ | 
பதமஸம்பவ ஸதாசிவாந்தமய பஞ்சரத்னபதபீடிகாம்‌ 
பத்மினீம்‌ ப்ரணவளுபிணீம்‌ மனஸிபாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


காம்ரை நிறமொத்த கால்‌, னக, யயோதரம்‌, மூகம்‌ 
இவற்றை கொண்டவளும்‌, பக்மராகக்‌ கல்‌ பதித்த ஒட்டியாணம்‌ 
சுற்றி அழகான இடைப்பாசங்‌ கொண்டவளும்‌, பிரம்மா முதல்‌ 
ங்தாசிவர்‌ வரையிலான ஐவர்‌ அடங்கிய பாதபீடம்‌ 
உடையவளும்‌, வசக்ஷ்மியாயும்‌, ஒங்கார ரூபிணியாயும்‌ இருக்கற 
பரதேவதையை தியானிக்கிறேன்‌. 


(8) 


ஆகம ப்ரணவபீடிகா மமலவாண மங்கல சரீரிணீம்‌ 
ஆகமாவயவசோபினீ மகில வேதஸாரகருத 
சேகரிம்‌ । 
மலமந்த்ர முகமண்டலாம்‌ முதிதநாத பிந்து 


நவயெளவநாம்‌ 
மாத்ருகாம்‌ த்ரிபுரஸுந்தரீம்‌ மனஸி பாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


ஆகமங்களும்‌ பிரணவமும்‌ பீடமாகக கொண்டவள்‌, 
சுத்த வர்ணமாலிகையை மங்கல சரீரமாக அமைத்துக்‌ கொண்‌ 
டவள்‌, ஆதமங்களாகிய அவயவங்களால்‌ அழகாய்‌ இருப்பவள்‌, 
வேகசாரம்‌ முழுதும்‌ ஆபரணமாகக்‌ கொண்டவள்‌, ஸ்ரீவித்யா 
ஹலமந்த்ரத்தை முகமண்டலமாகவும்‌, நாதபிந்துக்களை புது 
யெளவனப்பருவமாகவும்‌ கொண்ட த்ரிபுரஸாந்தரீ மாதாவை 
மனதில்‌ த்யானிக்கிறேன்‌. 


க = நடக! 
i 1 Fa 14 | Tl TTL | 


1 ப UTS 11 


காலிகா திமிர குந்தலாந்த கன ப்ருங்க மங்கல விராஜிநீம்‌ 
சூலிகா சிகரமாலிகா வலய மல்லிகா 
ஸுரபிஸெளரபாம்‌ । 
வாலிகா மதுரகண்டமண்டலமனோ 


ஹராநநஸரோருஹாம்‌ 
காலிகா மகில நாயிகாம்‌ மநஸி பாவயாமி 
பரதேவதாம்‌ ॥ 


அதில உலகத்துக்கும்‌ நாயிகையான காளிபர 
தேவதையை மனதில்‌ த்யானிக்கிறேன்‌. அவள்‌ மிகக்‌ கரிய கூந்தல்‌ 
கத்தையுடன்‌ விளங்குகிறாள்‌. தலைக்கு மேல்‌ அலங்காரமாக 


10 


வைத்துக்‌ கொள்ளப்பட்ட மல்லிகை, மிகுந்த நறுமணத்தை 
கூட்டுவிக்கிறது. காமரைமல ரொத்த முகத்தின்‌ வசகரத்தன்மை, 
அந்த தேவியின்‌ மிருதுவான கன்‌ னததுக்கப்பால்‌ மேலும்‌ 
அதிகரித்துள்ளது, 


நித்யமேவ நியமேந ஜல்பதாம்‌ 
புக்திமுக்தி பலதாமபீஷ்டதாம்‌ । 

சங்கரேண ரசிதாம்‌ எப்தாஜபேத்‌ 
நாமரதன நவரத்னமாலிகாம்‌ ॥ 


முறைப்படி தினந்தோறும்‌ படிப்‌ பவருக்கு, இவ்வுலக 
சுகபோகமும்‌, முக்தியும்‌ மற்ற விருப்பங்கள்‌ அனைத்தும்‌ 
கொடுப்பதும்‌ ஸ்ரீ சங்கரரர்‌ இயற்றியதுமான ஒண்பது 
பத்யங்களாகிய ரத்னங்களால்‌ அக்கிய மாலையை எப்‌ பொழுதும்‌ 
ஐபிக்க வேண்டும்‌. 


தவரதனமாலிகை முற்றிற்று 


